திருநெல்வேலி கம்பபாத சேகரன்‌ இ. சங்கரன்‌ இயற்றிய 
திருநெல்வேலித்‌ தல விநாயகர்‌ 


பொள்ளாப்‌ பிள்ளையார்‌ உயிர்‌ வருக்க அந்தாதி மாலை 


அவனி எழுத்தின்‌ ஒலிவரியா அமைந்த சுழியில்‌ உறைவோனே 
புவனம்‌ பெற்றாள்‌ அருமகவே பூதி அணிந்தான்‌ நற்புதல்வ 

துவளும்‌ மனத்தின்‌ நடுக்கமதை தீர்க்க உன்தாள்‌ பணிந்தனனே 
உவந்து எமக்கு அருள்செய்வாய்‌ பொள்ளா ஆனைமுகா. 15 


ஆத மூல பெருமானே ஆறு அளித்த எம்மானே 

பாதி இருவர்‌ மகிம்செல்வ பனிசூழ்‌ இமையம்‌ முன்‌ அமர்வோய்‌ 

மாது இருவர்‌ மகிழ்நாதா மறுகு வாழ்வை சீர்செய்து 

நீதி வழியில்‌ நான்‌ நிற்க அருள்வாய்‌ பொள்ளா இபமுகனே. 2 


இறைவன்‌ இறைவி களிறுபிடி எனவா௫ கலந்து தந்தபிள்ளாய்‌ 
பிறையும்‌ அறுகு நதிஅரவு இதழி அணிந்த இருமுடியாய்‌ 

குறைவில்‌ மதியும்‌ நிறைவாழ்வும்‌ குணமும்‌ அருள வி ப்தி 
நிறைந்த அருளை அடியேற்கு பொள்ளா களிறே ஈகுவையே. 


ஈடில்‌ செல்வம்‌ நற்கல்வி நோயில்‌ உடலும்‌ பெரும்புகழும்‌ 

கேடில்‌ வாழ்வும்‌ நல்‌உறவும்‌ கொள்கை உடையார்‌ நல்தொடர்பும்‌ 
கோடு ஒன்று ஒளிர்முகனே பொள்ளாப்‌ பிள்ளையாரே உன்‌ 

ஏடு மலர்தாள்‌ தொழுதனனே கடைக்கண்‌ பார்த்து உவந்தருளே. 4. 


உலகை சுற்றி வந்திடவே உம்பி மயிலில்‌ புறப்பிடவே 

உலகம்‌ தாயும்‌ தந்தையுமே என்று உலகு உணர்ந்திடவே 

களதப்‌ பரியன்‌ நீ அவரை சுற்றி கனியைப்‌ பெற்றவனே 

சுளவு செவிகொள்‌ பொள்ளாத களிறே ஊக்கம்‌ தந்தருளே. 5, 


ஊரின்‌ சந்தி நற்சதுக்கம்‌ உவந்து அமரும்‌ பூதநாதா 

தேரின்‌ அச்சு முறித்தவனே தெய்வ முதலே எம்தேவே 

காரின்‌ வண்ணக்‌ குழலியர்தம்‌ காம சுழியில்‌ படாதுஎமை 

கூரார்‌ கோட்டு பொள்ளாத களிறே என்னை புரந்தருளே. 6. 


என்றும்‌ உன்னை அன்றிஒரு தெய்வம்‌ பணிந்து போற்றுகிலேன்‌ 
நன்றும்‌ தீதும்‌ அறியேன்நான்‌ நல்ல நெறியை காட்டிடுவாய்‌ 

அன்று முனிசொல்‌ காதையினை அசல ஏட்டில்‌ வரைந்தவனே 
உன்னை போற்றி தொழுவார்கள்‌ உலகில்‌ ஏற்றம்‌ கொள்வாரே. 7. 


ஏற்றின்‌ கொடியோன்‌ எந்தைபிரான்‌ ஏற்ற குருவாம்‌ குமரவேளை 
சாற்றும்‌ குறமான்‌ வள்ளியவள்‌ குழைந்து தழுவ முழுஉருவத்‌ 
தோற்றம்‌ காட்டி உதவியவா நாளும்‌ உன்தாள்‌ நறினைந்திடவே 
போற்றும்‌ நெல்லை பொள்ளாத ஐங்கை நாதா அருள்தருவாய்‌. 8. 


ஐந்து பூத வடிவாகி அவனி நிறைந்த பரம்பொருளே 

இந்து சூடும்‌ இறைவனுடன்‌ இறைவி வடிவில்‌ விளங்கியவா 

சிந்து மலர்சூழ்‌ நெல்வேலி சிறக்க வாழும்‌ பொள்ளாத 

தந்தி முகனே அடியேனின்‌ பந்த வினைகள்‌ ஒழித்தருள்வாய்‌. 9. 


ஒன்றும்‌ அறியா அறிவிலியை உயர்ந்த நெறியின்‌ வழிகாட்டி 

என்றும்‌ அதனை விடாதிருக்க எனக்கு நீயே அருள்செய்வாய்‌ 

குன்று எடுத்தான்‌ மருகோனே கனியும்‌ தொழும்பர்‌ நற்றுணையே 
மன்றில்‌ ஒன்றாம்‌ நெல்லைநகர்‌ பொள்ளா களிறே ஓங்காரா. 10. 


ஓயா பிறப்பில்‌ உழன்றாலும்‌ உன்னை மறவா வரம்தருவாய்‌ 

ஆயன்‌ கண்ட வேணுவன பொள்ளா களிறே உன்‌ அருளால்‌ 

தாயாய்‌ நீதி உரைத்தவளாம்‌ வேலன்‌ அருளை பெற்றவளாம்‌ 

நேயம்‌ நிறைந்த தமிழ்ச்செல்வி நிகரில்‌ ர்த்தி ஒளவையாரே. 11. 


ஒளவிய மனத்தர்‌ அறியாத அருமைப்‌ பொருளே அருமருந்தே 
கெளவை பெளவம்‌ கடந்திடவே உன்தாள்‌ புனையை தந்தருள்வாய்‌ 
மெளவல்‌ நகையார்‌ சித்திபுத்தி கணவா பொள்ளா விநாயகனே 
மெளன முதலே அடியெனைஉன்‌ அடிகம்‌ வைத்து காத்தருளே. 12. 


முற்றும்‌ 


